|| YT | 


பகவன்‌ மானஸ பூஜா! 


ஹ்ருதம்போஜே க்ருஷ்ண: ஸஜலஜலதசயாமலதனு:: 
ஸரோஜாக்ஷ: ஸ்ரக்வீ முகுட கடகாத்யாபரணவான்‌। 
சரத்ராகாநாதப்ரதிமவதன: ஸ்ரீமுரலிகாம்‌ 
வஹந தயேயோ கோபீகண பரிவ்ருத: குங்குமசித:॥ 
நீருண்ட முகில்போல்‌ கரிய திருமேனியும்‌, 
தாமரைக்கண்களும்‌ : பேன்‌ மாலையும்‌, கிரீடம்‌, கங்கணம்‌ 
முதலிய ஆபரணங்களும்‌ கொண்டவராய்‌, சரத்கால பெளர்ணமீ 
சந்திரனை யொத்த முகத்துடன்‌ கோபியர்‌ புடை சூழ, 
குங்குமாங்கிதரான ஸ்ரீருஷ்ணர்‌ புல்லாங்குழல்‌ ஊதுபவராக 
மனதில்‌ தியானிக்கவேண்டும்‌. 
(2) 
qalsrHI A EfoTTa Zea HTT 
TEMS safeeaaeed xR Ii 


பயோ$ம்போதேர்த்வீபாத்‌ மம ஹ்ருதய மாயாஹி பகவன்‌ 
மணிவ்ராதப்‌ ராஜதகனகவரபீடம்‌ பஜ ஹரே 
ஸுசிஹ்நெள தே பாதெள யதுகுல நேநேஜ்மி ஸுஃஜலை: 
க்ருஹாணேதம்‌ தூர்வாதல ஜலவதர்க்யம்‌ 
முரரிபோ॥ 
13 


ஹேபகவன்‌! பாற்கடல்‌ தீவிலிருந்து என்‌ ஹ்ருதயத்தில்‌ 
குடிகொள்ளலாம்‌. ஹேஹேரே! பல ரத்னக்கற்கள்‌ இழைத்த தங்க 
பீடத்தை அமர்ந்தருள்வீராக. நல்ல ஜலங்கொண்டு பத்ம -சக்ர- 
அடையாளம்‌ கொண்ட உமது சரணங்களை அலம்பி தூய்மைப்‌ 
படுத்துகிறேன்‌. ஹேமுரரிபோஇளம்‌ புல்லடங்கிய அர்க்யத்தைஸ்வீ 
கரிக்கலாமே! 


(3) 
TaATATAT =z fara erAT sf 
HUTT THT TRUITT ANTE | 
YT: PITT A PATPPUTAAING 
we da aT PG PE PEAT Il 


த்வமாசாமோபேந்த்ர த்ரிதசஸரிதம்போக&திசிசிரம்‌ 
பஜஸ்வேம்‌ பஞ்சாம்ருத பல ரஸாப்லாவ மகஹன்‌। 

த்யுநத்யா: காலிந்த்யா அபி கனக கும்பஸ்திதமிதம்‌ 
ஜலம்‌ தேந ஸ்நானம்‌ குரு குரு குருஷ்வாசமநகம்‌।। 


ஹே உபேந்திர! மிகக்‌ குளிர்ந்த தேவலோக கங்கைத்‌ 
தண்ணீரை ஆசமநம்‌ செய்யலாமே! பாபம்‌ நீக்கும்பரமனே! இந்த 
பஞ்சாமிர்த பழரஸ்ஸ்‌ நானத்தை ஏற்கலாமே! இதோ இது 
ஆகாசகங்கையினின்றும்‌, யமுனையிலிருந்தும்‌ தங்கக்குடத்தில்‌ 
சேகரித்த ஜலம்‌ உள்ளது. இதனால்‌ ஸ்நானம்‌, ஆசமனம்‌ 
செய்யலாமே. 
(4) 
afieaf are 27 frre 
TarTRUTeT Ea YA PT Ta | 
MATE UTE YT ETN EX 
Tels HT TAT TTR il 


14 


தடித்வர்ணே வஸ்த்ரே பஜ விஜயகாந்தாதிறரண 
பரலம்பாரிப்ராத: ம்ருதுல முபவீதம்‌ குரு கலே 
லலாடே பாடீரம்‌ ம்ருகமதயுதம்‌ தாரய ஹரே 
க்ருஹாணேதகம்‌ மால்யம்‌ சததல துலஸ்யாதி 
ரசிதம்‌।! 


ஹேலக்ஷ்மீகாந்த! பாபங்களை நீக்கும்‌ பலராமன்‌ 
தம்பியே! மின்னலையொத்த இந்த இரண்டு வஸ்திரங்களையும்‌, 
. ம்ருதுவான உபவீதத்தையும்‌ ஏற்று அருள வேண்டும்‌. ஹே ஹரே! 
நெற்றியில்‌ கஸ்தூரி கலந்த இந்த சந்தனத்தை இட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. தாமரை, துளஸி முதலியவற்றாலான இந்த 
மாலையையும்‌ தரித்துக்‌ கொள்ளலாம்‌. 


(ன்‌ = wf Je ll 


தசாங்கம்‌ தூபம்‌ ஸதவரத சரணாகரே$ர்பிதமிதம்‌ 
முகம்‌ தீபேநேந்துப்ரப விரஜஸம்‌ தேவ கலயே 

இமெள பாணீ வாணீபதிநுத ஸகர்பூர ரஜஸா 
விசோச்யாக்ரே தத்தம்‌ ஸலிலமிதமாசாம்‌ ந்ருஹரோ 


நல்லோருக்கு வரமருளும்‌ தேவ)! தசாங்கம்‌ கமழும்‌ இந்த 
தூபம்‌ உமது திருவடிகளில்‌ ஸமர்ப்பிக்கப்படுகிறது. சந்திரக்கலை 
யழகுடையோனே! இந்த தீபத்தினால்‌ உமது முகத்தை விளக்கம்‌ 
செய்கிறேனே! பிரமன்‌ போற்றும்‌ பரமனே! கற்பூரம்‌ நிறைந்த 
பொடியால்‌ கைகளை சுத்தம்‌ செய்து இந்த நீரைப்பருகலாமே! 


15 


(6) 
YeTgATS Tg TERIA AAT 
qauind Mae (EAT | 
NTT TTT ART: 
OTE qTSBTE: TE Tag TH fa fa ll 
ஸதாத்ருப்தான்னம்‌ ஷட்ரஸவதகிலவயநஜனயுதம்‌ 
ஸுவாணாமத்ரே கோக்ருதக்ஷகயுக்தே ஸ்திதமிதம்‌। 
யசோதாஸூநோ தத்பரமதயயாசான ஸகிபி3 
ப்ரஸாதம்‌ வாஞ்சத்பி: ஸஹ ததனு நீரம்‌ பிப விபோ। 
ஏ யசோதையின்‌ மைந்தனே! ஆறுசுவை கொண்டதும்‌, 
அனைத்துவ்யஞ்ஜனங்களடங்கியதும்‌, தநஙகத்தட்டில்‌ 
பரிமாறியதும்‌, பசுநெய்க்கிண்ணத்துடன்‌ கூடியதுமான இந்த 


அன்னத்தை திருப்திவரும்‌ வரை புஜிக்கலாமே! உடன்‌, உமது. 
பிரசாதம்‌ வேண்டுமென அவா கொண்ட நண்பர்களையும்‌. 


சேர்த்து சாப்பிட்ட பின்‌ தண்ணீரைப்‌ பருகலாம்‌. 
(7) 
wey arrgei TESTS WaT EX 
re Tae Hla GRATE fENH | 
quafuaied wAnforoTe FEAT 
yee wef TATE THT Il 


ஸசூர்ணம்‌ தாம்பூலம்‌ முகசுசிகரம்‌ பக்ஷய ஹரே! 
பலம்‌ ஸ்வாத ப்ரீத்யா பரிமலவதாஸ்வாதய சிரம்‌। 
ஸ்பர்யா பர்யாப்த்யை கனகமணி ஜாதம்‌ ஸ்திதமிதம்‌ 
ப்ரதீபைராராதிம்‌ ஜலதிதநயாச்விஷ்ட ரசயே। 
ஹேஹேரே! வாய்சுத்தி செய்யும்‌ பாக்குப்பொடி கலந்த 
தாம்பூலத்தை உட்கொள்ளலாமே! வாஸனையுள்ள பழங்கை 
யும்‌ உவகையுடன்‌ ருசித்து சாப்பிடலாமே! பூஜை பூர்தத 
யாவதையொட்டி தங்கம்‌, இரத்தினம்‌ இவையுடன்‌ தீபங்களும்‌ 
தாட்டி ஆரார்திகாட்டி உபசரிக்கிறேன்‌. 
16 


(8) 
(ளி: ஏவ்ரிரிரிரிர்னஏஎலி - 
2 guursfermfia A gfe Pred | 
Tq Hala aorma feds xRrd 
TYAS frst offre ara 1 


விஜாதீயை: புஷ்பைரதிஸுரபிபிர்பில்வதுலஸீ- 
I புதைஸ்சேமம்புஷ்பாஞ்ஜலிமஜித தேமூர்ச்நிநிததே 
தவ ப்ராதக்ிண்ய க்ரமண மகவித்வம்ஸி ரசிதம்‌ 
சதுர்வாரம்‌ விஷ்ணோ ஜநிபதகதேஸ்சாந்த விதுஷா। 


மணங்கமழும்‌ பற்பல புஷ்பங்களும்‌, பில்வம்‌, துளஸீ 
கலந்ததுமான இந்த புஷ்பாஞ்ஜலியை உமது சிரஸில்‌ வைத்து 
மகிழ்கிறேனே. ஹேவிஷ்ணோ! இனி பிறப்பு வேண்டாம்‌ என 
நம்பி நான்குமுறை உமக்கு பிரக்ிணம்‌ செய்து எனது 
பாபங்களை நீக்கிக்‌ கொள்டி றேனே. 


(9) 


THEERISET: weersReedrUe: 

Pa Tei Mi gf a Sa | 
Ta TIA ATTEN © area fn 

pa fos Uof Pe DE Tse We Ii 


நமஸகாரோ$ஷ்டாங்க ஸ்கலதுரித த்வம்ஸனபடு£ 
க்ருதம்‌ ந்ருத்யம்‌ கீதம்‌ ஸ்துதிரபி ரமாகாந்த த இயம்‌। 
தவ பர்த்யை பூயாத்‌ அஹமபிச தாஸ்ஸ்தவ விபோ 
க்ருதம்‌ சித்ரம்‌ பூர்ணம்‌ ௫௫ குரு நமஸ்தே 
$ஸ்துபகவன்‌ ॥ 


ஹே பகவன்‌! அஷ்டாங்கங்களுடன்‌ நான்‌ செய்யும்‌ 
நமஸ்காரம்‌ எல்லா பாபங்களையும்‌ நீக்க வல்லது. ஹேலக்ஷ்மீ 
காந்த! ந்ருத்யம்‌, கீதம்‌, ஸ்தோத்ரம்‌ முதலியனவும்‌ நான்‌ செய்யும்‌ 
இவை உமக்கு மகிழ்ச்சி தருவதாக ஆகட்டும்‌. உமக்கு 
நமஸ்காரம்‌. இதில்‌ ஏதாவது குறை இருக்குமானால்‌ அதை நீக்கி 
பூர்ணமாக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. 
(10) 
ஏன என: ஒன: ஏன: PTAA 
cea zea fag Tati Yer | 
wef PAPAIN - 
TAIT: RATE f3T9IfAET fae Il 


ஸதா ஸேவ்ய$ க்ருஷ்ண: ஸஜலகனந்ல3 கரதலே 
ததாநோ தத்யந்நம்‌ ததனு நவந்தம்‌ முரலிகாம்‌। 
கதாசித்‌ காந்தாநாம்‌ குசகலசபதராலிரசனா- 
ஸமாஸக்த$ ஸ்நிக்தைஸ்ஸஹ சிசுவிஹாரம்‌ 
ரசயன। 


நீருண்ட மேகம்‌ போல்‌ கருத்த மேனியழகன்‌ கண்ணன்‌. 
அவன்‌ சில சமயம்‌ கையில்‌ தயிர்‌ சாதத்தையும்‌, மற்றொரு சமயம்‌ 
வெண்ணை அல்லது புல்லாங்குழல்‌ வைத்திருப்பான்‌. 
மற்றுமொரு சமயம்‌, தன்‌ வயது ஒத்த சிறுவரோடு சேர்ந்து 
விளையாடுவான்‌. அதே சமயம்‌ ப்ரியைகளின்‌ மார்பகங்களில்‌ 
பச்சைகுத்தி அழகுபடுத்துவான்‌. அத்தகைய கண்ணன்‌ சேவிக்க 
வேண்டியவனல்லவா! 


பகவன்‌ மானஸ்‌ புஜை முற்றிற்று 


